Kerala Gazette No. 21 dated 26th May, 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


கம் 


NMENT OF 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- டி ) துறை 
அறிக்கை 

2014 நவம்ப ர் 13 
எண் 23704 / ச . இ . டி 2 / 2014 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , -- 

1190 துலாம் 27 / 
1936 கார்த்திகா 32 . 


2014 நவம்பர் 13ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்புச்செயலாளர் (சட்டம்). 


2014 - ன் அவசரச்சட்டம் எண் 30 


2014 - ன் கேரள மோட்டார் வாகன வரி விதித்தல் 

(திருத்த ) அவசரச்சட்டம் 


கன 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1976- ன் கேரள மோட்டார் வாகன வரி விதித்தல் சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை - 1976 - ன் கேரள மோட்டார் வாகன வரி விதித்தல் சட்டத்தை 
பின் வரும் நோக்கங்களுக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


2 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று 
கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த அவசரச்சட்டம் 2014 - ன் 
கேரள மோட்டார் வாகன வரி விதித்தல் (திருத்த ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 

(2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 
2 . 1976 - ன் 19வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 1976 - ன் கேரள மோட்டார் 
வாகன வரி விதித்தல் சட்டத்தின் (1976- ன் 19) ( இதற்குப் பிறகு முதன்மைச்சட்டம் 
என்று குறிப்பிடப்படும் ) பிரிவுகள் 3 மற்றும் 4 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 4-ல் திருத்தம் . முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 4- ல் துணைப்பிரிவு 
( 8 )- க்கு பிறகு பின்வரும் காப்பு வாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது, 

" என்றாலும் செலுத்தப்படவேண்டிய வரி, நிர்ணயிக்கப்பட்ட காலயளவிற்குள் 
செலுத்தப்படாத சங்கதியில் , இந்த சட்டத்தின் பிரிவு 22 - ன்படி அரசு 
அனுமதித்துள்ள குறைந்ததோ அல்லது திருத்தியமைக்கப்பட்டதோ ஆன 
கட்டணத்தில் வரியை செலுத்துவதற்கு துணைப்பிரிவு ( 3) - ன் உட்பிரிவு 
( பி )-யிலும் துணைப்பிரிவு ( 7 ) மற்றும் துணைப்பிரிவு ( 8) - ன் நிபந்தனைகள் 
பாதகமாக இராது. " . 

4 . பின்னிணைப்பிலுள்ள திருத்தம் : - முதன்மைச் சட்டத்தின் 1- வது பின்னி 
ணைப்பில் , வரிசை எண் எ - யில் , -- 

( எ ) இனம் 7- க்கும் அதற்கு எதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)-வது கட்டத்தின் 
உட்குறிப்புகளுக்கும் பதிலாக பின்வரும் வரிசை எண்களும் உட்குறிப்புகளும் 
முறையே சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
“ 7 . வாங்கும் மதிப்பு விலை பதினைந்து வாகனத்தின் வாங்கும் 

லட்சம் ரூபாய் வரை உள்ளதும் மதிப்பு விலையின் 15 % 
தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு உரிய 
துமான மோட்டார் கார்கள் மற்றும் 
தனியார் சேவை வாகனங்களும் ( நான் 
டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் ) 

48 


7எ . வாங்கும் மதிப்பு விலை இருபது லட்சம் வாகனத்தின் வாங்கும் 

ரூபாய்க்கு அதிகம் உள்ளதும் மதிப்பு விலையின் 20 % ”; 
தனிப்பட்ட பயன்பாட்டிற்குரியதுமான 
மோட்டார் கார்களும் தனியார் 
சேவை வாகனங்களும் ( நோன் 

டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் ) 
( பி ) வரிசை எண் 8- க்கும் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3) -வது 
கட்டத்தின் உட்குறிப்புகளுக்கு பதிலாக பின் வரும் வரிசை எண்களும் 
உட்குறிப்புகளும் முறையே சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 
" 8 . 1500சிசி - க்கு குறைவான கியூபிக் 

வாகனத்தின் வாங்கும் 
கொள்ளளவு உடையதும் வாங்கும் மதிப்பு விலையின் 6 % 
மதிப்பு விலை இருபது லட்சம் 
ரூபாய் வரை உள்ளதுமான 

மோட்டார் க்யாபுகள் 
" 8எ . 1500சிசி - க்கு குறைவான கியூபிக் வாகனத்தின் வாங்கும் 

கொள்ளளவு உடையதும் வாங்கும் மதிப்பு விலையின் 20 % ” ; 
மதிப்பு விலை இருபது லட்சம் 
ரூபாய்க்கு அதிகமுள்ள மோட்டார் 
க்யாபுகள் 


( சி ) வரிசை எண் 10 - க்கும் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3) -வது 
கட்டத்தின் உட்குறிப்புகளுக்கும் பதிலாக பின்வரும் வரிசை எண்களும் 
உட்குறிப்புகளும் முறையே சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
“ 10 . 1500சிசி - க்கு கீழ் கியூபிக் கொள்ள ளவு வாகனத்தின் வாங்கும் 

உடையதும் வாங்கும் மதிப்பு விலை மதிப்பு விலையின் 10 % 
பத்து இலட்சம் ரூபாய்க்கு 
அதிகமாகவும் இருபது லட்சம் 
ருபாய் வரையுள்ளதுமான சுற்றுலா 

மோட்டார் க்யாபுகள் 
“ 10எ . 1500சிசி - க்கு கீழ் கியூபிக் கொள்ள ளவு வாகனத்தின் வாங்கும் 

உடையதும் வாங்கும் மதிப்பு விலை மதிப்பு விலையின் 20 % ; 
இருபது லட்சம் ருபாய்க்கு 
அதிகமுடையதுமான மோட்டார் 

க்யாபுகள் 
( டி ) வரிசை எண் 12 - க்கும் அதற்கெதிராக உள்ள ( 2 ) மற்றும் ( 3)-வது 
கட்டத்தின் உட்குறிப்புகளுக்கும் பதிலாக பின்வரும் வரிசை எண்களும் 
உட்குறிப்புகளும் முறையே சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

49 


வாகனத்தின் வாங்கும் 
மதிப்பு விலையின் 15 % 


" 12 . 1500சிசி - யும் அதற்கு அதிகமான கியூபிக் 

கொள்ளளவு உடையதும் வாங்கும் 
மதிப்பு விலை பதினைந்து லட்சம் 
ரூபாய்க்கு அதிகமாகவும் இருபது லட்சம் 
ரூபாய் வரையுள்ளதுமான மோட்டார் 
க்யாபுகளும் சுற்றுலா மோட்டார் 

க்யாபுகளும் 
" 12எ . 1500சிசி - யும் அதற்கு அதிக கியூபிக் 

கொள்ளளவு உடையதும் வாங்கும் 
மதிப்பு விலை இருபது லட்சம் ரூபாய்க்கு 
அதிகம் உள்ளதுமான மோட்டார் 
க்யாபுகளும் சுற்றுலா மோட்டார் 
க்யாபுகளும் 


வாகனத்தின் வாங்கும் 
மதிப்பு விலையின் 20% ; 


பி . சதாசிவம் , 


ஆளுநர் . 


50 


